GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


TAMIL 


-- 


UT 
BLR 
" . . . 
* 

கட் 
Kட்டி 
பாட 


NMENT 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRAFFI 


NADO 


- 


SAM 


RUTHA 


1LONE T * 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 149 ] 


CHENNAI, MONDAY ,MAY 24 , 2010 
Vaikasi 10 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI - - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


மாவ 


IIIIII 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தஞ்சாவூர் . 
தஞ்சாவூர் மாவட்டம் , சேதுபாவாசத்திரம் ஊராட்சி ஒன்றியம் , குருவிக்கரம்பை 
கிராம ஊராட்சித் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 3181/2008/ அ3 ) 
No . VI(2)/204(a ) 2010 . 

தஞ்சாவூர் மாவட்டம் , சேதுபாவாசத்திரம் வட்டாரம் , குருவிக்கரம்பை ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி வீ . தேவகி என்பவர் 
ஊராட்சி கணக்குகளை கையாள்வதில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு , அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி நிதி மற்றும் 
நிர்வாக முறைகேடுகள் செய்தது தொடர்பாக , 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 205 - ன்படி , பதவி நீக்கம் 
செய்ய முடிவு செய்து , 25 மார்ச் 2009 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் 11 - பாகம் VI - பிரிவு 2 , 
பக்கம் 109 - ல் பதவி நீக்க அறிவிக்கை No . VI (2 )/ 149/ 2009 - ல் வெளியிடப்பட்டது . 

மேற்காணும் பதவி நீக்க ஆணையினை எதிர்த்து சென்னை உயர்நீதி மன்ற மதுரை கிளையில் W . P . No. 3441 - 2009 - ன்படி 
(1) மாவட்ட ஆட்சித் தலைவர் , தஞ்சாவூர் ( 2 ) வட்டார வளர்ச்சி அலுவலர் ( கி . ஊ ) , சேதுபாவாசத்திரம் ஆகியோர்கள் மீது 
அன்னாரால் வழக்கு தொடரப்பட்டு 23 மார்ச் 2010 அன்று தீர்ப்புரை வழங்கப்பட்டுள்ளது . அதில் 19 ஆகஸ்ட் 2009 தேதிய 
சென்னை உயர்நீதி மன்ற முழுஆயத் தீர்ப்பாணையில் தெரிவிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி மறுவிளக்கம் கோரும் அறிவிப்பு 
வழங்கப்படாததால் பதவி நீக்க ஆணையை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் , இரண்டாவது மறுவிளக்கம் கோரும் அறிவிப்பு 
வழங்க தடை ஏதும் இல்லை எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது . 

மேற்காணும் வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள அறிவுரைகளின்படியும் 19 ஆகஸ்ட் 2009 தேதிய சென்னை உயர் நீதிமன்ற 
முழு ஆயத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளின்படியும் அன்னாருக்கு , 20 ஏப்ரல் 2010 தேதியிட்ட மறுவிளக்கம் 
கோரும் அறிவிப்பு 22 ஏப்ரல் 2010 அன்று சார்பு செய்யப்பட்டது . மறு விளக்கம் கோரும் அறிவிப்பிற்கு மறுவிளக்கம் சமர்ப்பிக்க 
காலக்கெடு 15 நாட்கள் 6 மே 2010 அன்றுடன் முடிவடைந்துவிட்டது . கால அவகாச நீட்டிப்பு வழங்க போதிய முகாந்திரம் 
இல்லாமையாலும் , 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்ட விதிகளில் இடமில்லாததாலும் , அன்னார் 45 நாட்கள் 
காலக்கெடு கேட்டு விண்ணப்பித்துள்ள மனு நிராகரிக்கப்பட்டது . 


DTP - VI - 2 Ex . ( 149 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


குருவிக்கரம்பை ஊராட்சி மன்றத்தலைவர் தனது மறுவிளக்கத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் சமர்ப்பிக்காததால் , அன்னார் 
மீது ஏற்கெனவே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சமர்ப்பிக்கத்தக்க மறுவிளக்கம் ஏதும் இல்லை எனக் கருதியும் , அன்னார் 
மீது பிறப்பிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , நிதிமுறைகேடுகள் நிரூபணமாவதாலும் , திருமதி வீ . தேவகி என்பவரை குருவிக்கரம்பை 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை 1994 - ம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1) - ன்படியும் சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் 
பஞ்சாயத்து ராஜ் அரசு முதன்மைச் செயலர் அவர்களின் கடித ந . க . எண் 3205 / ப. ரா . 4/ 2010 - 1 , நாள் : 1 மார்ச் 2010 தேதிய 
அறிவுரைகளின்படியும் தமிழ்நாடு அரசிதழில் சிறப்பு வெளியீடாக வெளியிடப்படும் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என 
தெரிவிக்கப்படுகிறது . 


தஞ்சாவூர் , 
2010 மே 19 . 


எம் . எஸ் . சண்முகம் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


